﻿48. எந்த மனிதரும் இன்னொரு மனிதரின் தேவையை நிறைவேற்ற முடியாத ஒரு நாளை நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள். (அந்நாளில்) எவரது பரிந்துரையும் ஏற்கப்படாது; எவரிடமிருந்தும் எந்த இழப்பீடும் பெற்றுக்கொள்ளப்படாது. அவர்கள் (அன்று) உதவி செய்யப்படவுமாட்டார்கள்.
---------------------------------
முந்தைய வசனத்தில் இஸ்ரவேலர்களுக்குத் தான் வழங்கியிருந்த அருட்கொடைகளை நினைவூட்டிய அல்லாஹ் , அதையடுத்து மறுமை நாளில் அவர்களுக்குக் கிடைக்கவிருக்கின்ற நீடித்த தண்டனைகள் குறித்து இந்த வசனத்தில் எச்சரிக்கை செய்கின்றான். அதாவது யாரும் யாருடைய தேவையையும் நிறைவேற்ற முடியாத மறுமை நாளை அஞ்சிக்கொள்ளுங்கள் என்று இங்கு அல்லாஹ்  கூறுகின்றான். இந்தக் கருத்து வேறு வசனங்களிலும் இடம்பெற்றுள்ளது:
(அந்நாளில்) ஒருவர் மற்றவரின் சுமையைச் சுமக்கமாட்டார். (35:18)
எந்தத் தந்தையும் தன் பிள்ளையின் தேவையை நிறைவேற்ற முடியாத, எந்தப் பிள்ளையும் தன் தந்தையின் எந்தத் தேவையையும் நிறைவேற்ற முடியாத (மறுமை) நாளை நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள். (31:33)

இறுக்கமான அந்த நாள்
------------------------------- 
தந்தையோ பிள்ளையோ யாராயினும் ஒருவர் மற்றவரது தேவையை நிறைவேற்ற இயலாத நிலை இருக்கிறதே அது மிகவும் இறுக்கமான நிலையாகும்.
அந்நாளில் எவரது பரிந்துரையும் ஏற்கப்படாது என்றால், இறைமறுப்பாளர்களில் எவரது பரிந்துரையும் அந்நாளில் எடுபடாது என்று பொருளாகும்.
மற்றொரு வசனம் கூறுகிறது: பரிந்துரையாளர்களின் பரிந்துரை அவர்களுக்குப் பயனளிக்காது. (74:48)
நரகவாசிகள் கூறுவதாக மற்றொரு வசனம் தெரிவிக்கிறது: (இன்று) எங்களுக்குப் பரிந்துரைப்போரும் கிடையாது; உற்ற நண்பனும் கிடையாது. (26:100,101)
எவரிடமிருந்தும் எந்த இழப்பீடும் -அதாவது பிணைத் தொகையும்- அந்த நாளில் பெறப்படாது. வேறு வசனங்களிலும் இக்கருத்து இடம்பெற்றுள்ளது:
இறைமறுப்பாளர்களில் ஒருவர் பூமி நிரம்ப தங்கத்தைப் பிணைத் தொகையாகக் கொடுத்தாலும் அது அவரிடமிருந்து ஏற்கப்படாது. (3:91)
இறைமறுப்பாளர்களிடம் இந்தப் பூமியில் உள்ள அனைத்து (செல்வங்களு)ம் அதனுடன் அதைப்போன்ற இன்னொரு மடங்கும் இருந்து, அதை அவர்கள் மறுமை நாளின் வேதனைக்கு ஈடாகக் கொடுத்தாலும் அவர்களிடமிருந்து ஏற்கப்படாது. (5:36)
அவர் அனைத்து வகையான இழப்பீடுகளைக் கொடுத்தாலும் அவரிடமிருந்து அவை பெற்றுக்கொள்ளப்படாது. (6:70)
இன்று உங்களிடமிருந்தும் இறைமறுப்பாளர்களிடமிருந்தும் எந்த ஈடும் பெற்றுக்கொள்ளப்படாது. (57:15)
ஆக, இஸ்ரவேலர்கள் (இறுதி) இறைத்தூதரை நம்பாமலும் அவருக்கு இறைவன் வழங்கிய நெறிகளில் அவரைப் பின்பற்றி நடக்காமலும், தம்முடைய (தவறான) கொள்கையிலேயே மறுமை நாளில் இறைவனைச் சந்தித்தால், அப்போது எந்த உறவினரின் உறவும், செல்வாக்கு மிக்க எவரது பரிந்துரையும் அவர்களுக்குப் பயனளிக்காது; இந்தப் பூமி நிரம்பப் பொன்னையே ஈடாகக் கொடுத்தாலும் ஏற்கப்படாது.

பேரமோ நட்போ இராது 
------------------------
மற்றொரு வசனத்தில் அல்லாஹ்  கூறுகின்றான்: அந்நாளில் எவ்வித பேரமும் நட்பும் இராது. (14:31)
எந்த இழப்பீடும் பெற்றுக்கொள்ளப்படாது என்றால், எந்தப் பகரமும் வாங்கப்படாது என்று பொருள்; பகரம் என்பது இழப்பீடுதான் -என இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறினார்கள்.
(அன்று) அவர்கள் உதவி செய்யப்படவுமாட்டார்கள் என இவ்வசனத்தின் இறுதியில் அல்லாஹ்  தெரிவிக்கின்றான். அதாவது மறுமை நாளில் அவர்களுக்காக எவரும் கோபாவேசம் கொண்டு, அவர்களுக்கு உதவி புரியவோ, இறைவன் வழங்கும் தண்டனையிலிருந்து அவர்களைக் காப்பாற்றவோ முன்வரமாட்டார்கள். முன்பு கூறியபடி எந்த உறவினரும் செல்வாக்கு மிக்கவரும் அவர்கள்மீது பரிவு காட்டவுமாட்டார்கள்; அவர்களிடமிருந்து எந்த இழப்பீடும் ஏற்கப்படவுமாட்டாது. ஆக, அவர்கள்மீது யாரும் பரிவு காட்டப்போவதுமில்லை; அவர்களும் தம்மைத்தாமே காப்பாற்றிக் கொள்ளப்போவதுமில்லை.
மற்றொரு வசனத்தில் அல்லாஹ்  கூறுகின்றான்: அவனுக்கு எந்த வலிமையும் இருக்காது; எந்த உதவியாளரும் இருக்கமாட்டார். (86:10)
அதாவது மறுமை நாளில் இறைவன் தன்னை நிராகரித்த எவர் விஷயத்திலும் ஈட்டுத் தொகையையோ பரிந்துரையையோ ஏற்கமாட்டான். இறைவன் வழங்கும் தண்டனையிலிருந்து யாரையும் யாரும் காப்பாற்ற முடியாது. அந்தத் தண்டணையிலிருந்து எவரும் தப்பவும் இயலாது.
வேறு வசனங்களில் அல்லாஹ்  கூறியுள்ளான்:
அந்நாளில் அல்லாஹ்  வழங்கும் தண்டனையைப் போன்று வேறு யாராலும் வழங்க முடியாது; அவன் விலங்கிடுவதைப் போன்று வேறு யாராலும் விலங்கிடவும் முடியாது. (89:25,26)
உங்களுக்கு என்ன நேர்ந்தது? ஒருவருக்கொருவர் உதவிக்கொள்ளாமல் இருக்கிறீர்களே! (என்று அந்நாளில் கேட்கப்படும்.) உண்மையில் இன்றைய தினம் அவர்கள் சரணடைவார்கள். (37:25,26)
அல்லாஹ் வையன்றி யாரை அவர்கள் நெருக்கத்திற்கான கடவுளராக ஆக்கிக்கொண்டார்கயோ அவர்கள் இவர்களுக்கு உதவியிருக்க வேண்டாமா? உண்மையில் இவர்களை விட்டும் அவர்கள் காணாமற் போய்விட்டனர். (46:28)
அதாவது இன்று நம்மைவிட்டு உங்களில் ஒருவர் மற்றவரைக் காப்பாற்றியிருக்கலாமே? ஏன் அவ்வாறு செய்யவில்லை? அந்தோ! இன்று உங்களால் அது முடியாது -என இவ்வசனத்திற்கு இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் விளக்கமளித்ததாக ளஹ் ஹாக் (ரஹ் ) அவர்கள் கூறியுள்ளார்கள்.
இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் கூறுகிறார்கள்: "(அன்றைய தினம்) அவர்கள் உதவி செய்யப்படவுமாட்டார்கள்" என்றால், அன்றைய தினம் அவர்களுக்கு உதவியாளர் எவரும் இருக்கமாட்டார்கள். பரிந்துரையாளர் எவரும் இல்லாததைப் போன்று, எந்த இழப்பீடும் அவர்களிடமிருந்து ஏற்கப்படாததைப் போன்று உதவியாளரும் அவர்களுக்கு இருக்கப்போவதில்லை.
ஆக, அங்கு நட்புறவு பயனளிக்காது; இலஞ்சமும் பரிந்துரையும் எடுபடாது; பரஸ்பர உதவியும் ஒத்துழைப்பும் மறைந்துபோகும். அதிகாரம் முழுவதும் நீதி வழுவா சர்வாதிகாரியான அல்லாஹ்  ஒருவனுக்கே இருக்கும். அவன் முன்னிலையில் பரிந்து பேசுபவர்களும் உதவியாளர்களும் ஒன்றும் செய்ய முடியாது. தீமைக்கு அதைப் போன்றதைக் கூலியாக வழங்கும் அவன், நன்மைக்குப் பல மடங்கு கூலி வழங்குவான். மேற்சொன்ன (37:25,26 ஆகிய) வசனங்கள் இதற்குச் சான்றாகும்.
